28116 


AL/2019/44/T-I (OLD) 
Gag © G68 KEDA | முழுப்‌ பதிப்புரிமையுடையது / All Rights Reserved | 













மிட ofl » Be 06௫050௫9௧6 இ eom Sma 06503506௧5 
ம்பி திணைக்களம்‌ இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ 
s, Sti Lanka Department of Examinations, Sri Lanka 


௦5 ஸ்‌ டு 0600௧08௧65 G eom 8mo 0650606௧65 
PETO a isa இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ 





















































இரண்டு மணித்தியாலம்‌ 


Two hours 


அறிவுறுத்தல்கள்‌ : 

* எல்லா வினாக்களுக்கும்‌ விடை எழுதுக. 

3 விடைத்தாளில்‌ தரப்பட்டுள்ள இடத்தில்‌ உமது சுட்டெண்ணை எழுதுக. 

3% விடைத்தாளின்‌ மறுபக்கத்தில்‌ தரப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களைக்‌ கவனமாக வாசித்துப்‌ பின்பற்றுக. 

* 1 தொடக்கம்‌ 50 வரையுள்ள வினாக்கள்‌ ஒவ்வொன்றுக்கும்‌ (1), (2), (3), (4), (5) என இலக்கமிடப்பட்ட 
விடைகளில்‌ சரியான அல்லது மிகப்‌ பொருத்தமான விடையைத்‌ தெரிந்தெடுத்து, அதனைக்‌ குறித்து 
நிற்கும்‌ இலக்கத்தைத்‌ தரப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களுக்கு அமைய விடைத்தாளில்‌ புள்ளடி (x) 
இடுவதன்‌ மூலம்‌ காட்டுக. 


அஸ்மாஉல்‌ ஹுஸ்னாவில்‌ ஒன்றான “அஸ்ஸலாம்‌' என்ற சொல்‌ குறிக்கும்‌ பொருள்‌ 
(1)- அருள்பாலிப்பவன்‌ (2) சாந்தியளிப்பவன்‌ (3) மிகவும்‌ மன்னிப்பவன்‌ 
(4) உணவளிப்பவன்‌ (5) மிகவும்‌ தூய்மையானவன்‌ 


ஆன்மீக மேம்பாட்டுக்கான வழிமுறைகளில்‌ ஒன்றான ‘ayo’ என்ற அறபுச்‌ சொல்‌ உணர்த்தும்‌ பொருள்‌ 
(1) பேணுதல்‌ (2) இறையச்சம்‌ (3) பற்றற்ற வாழ்வு (4) இறை நேசம்‌ (5) இறைத்‌ திருப்தி 


நபித்தோழர்கள்‌ முதன்‌ முதலில்‌ ஹிஜ்ரத்‌ சென்ற இடம்‌ 
(1) தாயிப்‌ (2) ஹபசா 3 மதீனா (4) ஷாம்‌ (5) யெமன்‌ 


ஷிர்க்‌ ஹபிக்கு ஓர்‌ உதாரணம்‌ 

(1) அல்லாஹ்‌ அல்லாதவற்றை வணங்குதல்‌ 

(2) ஜின்களை வணங்குதல்‌ 

(3) சூனியம்‌ செய்தல்‌ 

(4) சட்டம்‌ இயற்றும்‌ அதிகாரத்தை ஒருவருக்கு வழங்குதல்‌ 
(5) அல்லாஹ்‌ அல்லாதவற்றிற்காக பலியிடல்‌ 


ஹிஜ்ரத்தின்‌ பின்னர்‌ நபி (ஸல்‌) அவர்கள்‌ முதன்‌ முதலில்‌ நிர்மாணித்த பள்ளிவாசல்‌, 
(1) மஸ்ஜிதுன்‌ நபவி ஆகும்‌. (2) மஸ்ஜிதுன்‌ நமிரா ஆகும்‌. (3) மஸ்ஜிதுல்‌ ஹராம்‌ ஆகும்‌. 
(4) மஸ்ஜிதுல்‌ குபா ஆகும்‌. (5) மஸ்ஜிதுல்‌ கிப்லதைன்‌ ஆகும்‌. 


100 ஆடுகளை வைத்திருக்கும்‌ ஒருவர்‌ ஸகாத்தாகக்‌ கொடுக்கவேண்டிய ஆடுகளின்‌ எண்ணிக்கை 

(1) ஒன்று (2) இரண்டு (3) மூன்று (4) நான்கு (5) ஐந்து 

“பர்ளு கிபாயா' வுக்கு ஓர்‌ உதாரணம்‌, 

(1) ஐங்காலத்‌ தொழுகை ஆகும்‌. (2) நோன்பு ஆகும்‌. 

(3) பெற்றோரைப்‌ பராமரித்தல்‌ ஆகும்‌. (4) தேச, சமூக நலன்களில்‌ பங்குகொள்ளல்‌ ஆகும்‌. 
(5) குழந்தைகளைப்‌ பராமரித்தல்‌ ஆகும்‌. 


[பக்‌. 2 ஜப்‌ பார்க்க 


Download Past Papers at : www.freebooks.|k 


AL/2019/44/T-I (OLD) 225 


இலங்கை முஸ்லிம்களது கல்வி வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பு வழங்கிய வெளிநாட்டுப்‌ பிரமுகர்‌, 
(1) இப்னு பதூதா ஆவார்‌. (2) காலிதுப்னு பகாயா ஆவார்‌. (3) ஓராபி பாஷா ஆவார்‌. 
(4) வஹ்பிப்னு அபீ ஹப்சா ஆவார்‌.(5) ஐ. டப்ள்யூ. பால்க்‌ ஆவார்‌. 


இலங்கையிலிருந்து ஹஜ்‌ கடமையை நிறைவேற்றச்‌ செல்வோர்‌ இஹ்ராமுக்காக நிய்யத்து வைக்க வேண்டிய 
இடம்‌ 

(1) அல்‌-ஜுஹ்பா (2) தாதுல்‌ இராக்‌ (3) கர்னுல்‌ மனாஸில்‌ 

(4) துல்‌ ஹுலைபா (5) யலம்லம்‌ 


நபி (ஸல்‌) அவர்களது மக்கா கால த.'.வாவில்‌ இடம்பெற்ற இஸ்லாத்தின்‌ அடிப்படைகளை உள்ளடக்கியுள்ள 
விடையினைத்‌ தெரிவுசெய்க. 

(1) தெளஹீத்‌, ரிஸாலத்‌, மஆத்‌ (2) கிலாபத்‌, ரிஸாலத்‌, இபாதத்‌ 

(3) ரிஸாலத்‌, முஆமலத்‌, ஹிதாயத்‌ (4) ரிஸாலத்‌, இபாதத்‌, வராஸத்‌ 

(5) ஜினாயத்‌, இபாதத்‌, மஆத்‌ 


ஹதீஸ்‌, இஸ்லாமிய சட்டக்கலை ஆகிய இரு துறைகளுக்கும்‌ பங்களிப்பு செய்தவர்கள்‌, 
(1) இமாம்‌ சுயூதி, இமாம்‌ நவவி (ரஹ்‌) ஆகியோராவர்‌. 

(2) இமாம்‌ திர்மிதி, இமாம்‌ நஸு (ரஹ்‌) ஆகியோராவர்‌. 

(3) இமாம்‌ இப்னு மாஜா, இமாம்‌ ராபிஈ (ரஹ்‌) ஆகியோராவர்‌. 

(4) இமாம்‌ மாலிக்‌, இமாம்‌ அஹ்மது (ரஹ்‌) ஆகியோராவர்‌. 

(5) இமாம்‌ அபூயூசுப்‌, இமாம்‌ பைஹகி (ரஹ்‌) ஆகியோராவர்‌. 


இஸ்னாத்‌ ஸஹாபி வரை செல்லும்‌ ஹதீஸ்‌ 
(1) மவ்கூப்‌ (2) மர்பூஹ்‌ (3) முர்ஸல்‌ (4) மக்தூஹ்‌ (5) மவ்லூஹ்‌ 


யமாமா யுத்தத்தில்‌, நபித்தோழர்கள்‌ ஷஹீதாக்கப்பட்டதையடூத்து அல்‌-குர்‌ஆனைத்‌ தொகுக்க வேண்டுமென்று 
ஆலோசனை வழங்கிய நபித்‌ தோழர்‌, 

(1) அபூபக்ர்‌ (ரலி) ஆவார்‌. (2) உமர்‌ (ரலி) ஆவார்‌. 

(3) உஸ்மான்‌ (ரலி) ஆவார்‌. (4) முஆவியா (ரலி) ஆவார்‌. 

(5) உமர்‌ இப்னு அப்துல்‌ அஸீஸ்‌ (ரஹ்‌) ஆவார்‌. 


ஸகாத்‌ பெறத்‌ தகுதியானோரில்‌ “அர்ரிகாப்‌' எனப்படுவோர்‌ 

(1) கடனாளிகள்‌ (2) வழிப்போக்கர்கள்‌ 

(3) ஏழைகள்‌ (4) புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்கள்‌ 
(5) உரிமைச்‌ சீட்டு எழுதப்பட்ட அடிமைகள்‌ 


இஸ்லாம்‌ அனுமதித்துள்ள வியாபார முறைகளில்‌ கூட்டு வியாபாரத்தைக்‌ குறிக்கும்‌ சொல்‌ 
(1) இஆரா (2 இஜாரா (3) முஷாரகா (4) ஸலம்‌ (5) முஸாரஆ 


இஸ்லாம்‌ உணவுப்‌ பொருட்களை பதுக்கி வைப்பதைத்‌ தடை செய்திருப்பதற்கான பிரதான காரணம்‌ 
(1) உணவுப்‌ பொருட்கள்‌ பழுதடைதல்‌ 

2 உணவுப்‌ பொருட்களின்‌ விலை அதிகரித்தல்‌ 

(3) பொதுமக்கள்‌ பாதிப்படைதல்‌ 

(4) உற்பத்தியாளருக்கு இழப்பு ஏற்படல்‌ 

(5) உணவுப்‌ பொருட்களை நீண்ட நாட்கள்‌ சேமித்து வைப்பது கஷ்டமாக இருத்தல்‌ 


இஸ்லாமிய வர்த்தகமுறைகளில்‌ ஒன்றான 'ரஹ்ன்‌' பற்றிய சரியான கூற்று 

(1) இருவர்‌ குறிப்பிட்டதொரு தொகைப்‌ பணத்தை முதலீடு செய்து வர்த்தகத்தில்‌ ஈடுபடல்‌ 

(2) ஒரு தரப்பினரது மூலதனத்தையும்‌ மறு தரப்பினரது உழைப்பையும்‌ வைத்து வர்த்தகத்தில்‌ ஈடுபடல்‌ 
(3) ஒரு பொருளை குறிப்பிட்டதொரு காலப்பிரிவுக்கு இரவலாக வழங்குதல்‌ 

(4) உற்பத்தியில்‌ சமமாக பங்குபெறல்‌ என்ற அடிப்படையில்‌ ஒருவருக்கு விவசாய பூமியை வழங்குதல்‌ 
(5) ஒருதொகைப்‌ பணத்தைப்‌ பெற்றுக்கொள்வதற்காக குறிப்பிட்டவொன்றை அடகு வைத்தல்‌ 





[பக்‌. 3 ஐப்‌ பார்க்க 


Download Past Papers at : www.freebooks.|k 


9833 


AL/2019/44/T-I (OLD) -3- 


18. 


19. 


20. 


21. 


22. 


24. 








குலபாஉர்ராஷிதீன்‌ தொடர்பான விடயங்கள்‌ கீழே தரப்பட்டுள்ளன. 

- மூன்றாம்‌ கலீபா 

- முஸைலமாவுக்கு எதிராக போர்‌ தொடுத்தவர்‌. 

ஹிஜ்ரத்தின்போது நபி (ஸல்‌) அவர்களுடன்‌ மதீனாவுக்குச்‌ சென்றவர்‌. 

கடற்படையை அறிமுகப்படுத்தியவர்‌. 

ஹிஜ்ரி நாட்காட்டி ஆண்டுக்‌ கணிப்பீட்டு முறையை அறிமுகப்படுத்தியவர்‌. 

ஹுதைபிய்யா உடன்படிக்கையின்போது சமாதான பேச்சுவார்த்தைக்காக குறைஷிகளின்‌ பக்கம்‌ 
அனுப்பப்பட்டவர்‌. 

மேலுள்ளவற்றுள்‌ கலீபா உஸ்மான்‌ (ரலி) அவர்களுடன்‌ தொடர்பான விடயங்களைக்‌ கொண்ட தொகுதியினைத்‌ 
தெரிவுசெய்க. 

(1) A,B,C (2) A,D,F (3) B,C,D (4) C,E,F (5) D,E,F 


று 


வாரிசுரிமைச்‌ சட்டத்தில்‌ “அஸபா” எனப்படுவோர்‌ 

(1) அல்‌-குர்‌ஆன்‌, சுன்னா குறிப்பிடும்‌ வரையறுக்கப்பட்ட பங்கை பெறும்‌ வாரிசுகளாவர்‌. 

(2) தந்‌ைத வழி நெருங்கிய உறவினராவர்‌. 

(3) அல்‌-குர்‌ஆன்‌, சுன்னாவில்‌ பங்குகள்‌ வரையறுத்துக்‌ குறிப்பிடப்படாத மரணித்தவருக்கு நெருக்கமான 
ஆண்‌ வாரிசுகளாவர்‌. 

(4) குறிப்பிட்ட சிலர்‌ இல்லாதபோது பங்குபெறுபவராவர்‌. 

(5) மரணித்தவருக்கு நெருங்கிய உறவினர்கள்‌ எவரும்‌ இல்லாதபோது பங்குபெறும்‌ தூரத்து உறவினராவர்‌. 


விவாகரத்து முறைகளுள்‌ ஒன்றான “குல்‌உ” என்பது 

(1) மனைவி, கணவனிடம்‌ ஒரு தொகைப்‌ பணம்‌ அல்லது ஒரு பொருளைக்‌ கொடுத்து விவாகரத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளல்‌ ஆகும்‌. 

(2) கணவன்‌, மனைவியை விபச்சார குற்றம்‌ சாட்டி மனைவியை விவாகரத்துச்‌ செய்தல்‌ ஆகும்‌. 

(3) சத்தியத்தின்‌ பின்னர்‌ ஏற்படும்‌ விவாகரத்து ஆகும்‌. 

(4) தலாக்‌ ரஜாயின்‌ பின்னர்‌ ஏற்படும்‌ விவாகரத்து ஆகும்‌. 

(5) மனைவியை தாய்க்கு ஒப்பிடுவதன்‌ மூலம்‌ ஏற்படும்‌ விவாகரத்து ஆகும்‌. 


மரணித்தவரது சொத்துக்களை பகிர்ந்தளிப்பது தொடர்பான சட்ட விதிகளை உள்ளடக்கிய கலை 
(1) இல்முல்‌ அகீதா எனப்படும்‌. (2) இல்முல்‌ பிக்ஹு எனப்படும்‌. 

(3) இல்முல்‌ பலாகா எனப்படும்‌. (4) இல்முல்‌ ஜரஹ்வத்த.'.தீல்‌ எனப்படும்‌. 
(5) இல்முல்‌ மீராஸ்‌ எனப்படும்‌. 


புனித ரமழான்‌ மாத நோன்பினை நோற்பதற்கு போதியளவு தேக ஆரோக்கியம்‌ அற்ற வயோதிபர்‌ 
(1) தெளபா செய்ய வேண்டும்‌. 

(2) பித்ரா கொடுக்க வேண்டும்‌. 

(3) அறுபது ஏழைகளுக்கு உணவளித்தல்‌ வேண்டும்‌. 

(4) நோன்பை கழா செய்ய வேண்டும்‌. 

(5) கப்பாரா கொடுக்க வேண்டும்‌. 


உஸுலுத்‌ தப்ஸீர்‌ கலைக்கு பங்களிப்பு செய்த முன்னோடிகளுள்‌ ஒருவர்‌, 

(1) இமாம்‌ ஸமஹ்ஷரி ஆவார்‌. (2) இமாம்‌ ராஸி ஆவார்‌. (3) இமாம்‌ சுயூதி ஆவார்‌. 
(4) இமாம்‌ தன்தாவீ ஆவார்‌. (5) இமாம்‌ இப்னு ஜரீர்‌ அத்தபரி ஆவார்‌. 

குறிப்பிட்ட சிலரின்‌ காரணமாக வேறு சிலருக்கு பங்கு குறைவாகக்‌ கிடைத்தல்‌ 


(1) ஹஜப்‌ 2) ஹஜபுன்நுக்ஸான்‌ (3) ஹஜபுல்‌ ஹிர்மான்‌ 
(4) அஸபா (5) தவுல்‌ அர்ஹாம்‌ 


[பக்‌. 4 ஜப்‌ பார்க்க 


Download Past Papers at : www.freebooks.|k 


AL/2019/44/T-I (OLD) -4- 






பின்வருவனவற்றைக்‌ கருதுக 

A - முனாபிக்களின்‌ பண்புகள்‌ பற்றி விளக்கும்‌ வசனங்கள்‌ 

B - நீண்ட வசனங்கள்‌, நீண்ட அத்தியாயங்கள்‌ 

0 - முன்னைய வேதங்கள்‌ பற்றிய உண்மைத்‌ தன்மையை விளக்கும்‌ வசனங்கள்‌ 

D - வசனக்‌ கவர்ச்சி, சிறிய ஆயத்துக்கள்‌ உள்ளவை 

E - மனிதர்களே! என விளிக்கும்‌ வசனங்கள்‌ 

மேற்படி கூற்றுகளுள்‌ மதனி சூராக்களுடன்‌ தொடர்பான விடையினைத்‌ தெரிவுசெய்க. 

(1) A,B,C (2) A,C,D (3) A,D,F (4) B,C,E (5) C,D,E 


ஒருவரது கையிருப்பில்‌ ரூபா. 1, 000, 000 பணம்‌ இருக்கிறது. அவர்‌ செலுத்தவேண்டிய கடன்‌ 
ரூபா 200, 000. குறித்த வருடத்தில்‌ ஸகாத்தின்‌ நிஸாப்‌ ரூபா 700,000 எனின்‌. அவர்‌ வருட இறுதியில்‌ 
செலுத்த வேண்டிய ஸகாத்தின்‌ அளவு : 

(1) ரூபா 5,000 ஆகும்‌. (2) ரூபா 10,000 ஆகும்‌. (3) ரூபா 15,000 ஆகும்‌. 
(4) ரூபா 20,000 ஆகும்‌. (5) ரூபா 25,000 ஆகும்‌. 


ஒரு முஸ்லிம்‌, ஹலாலான உணவுவகைகளை உட்கொள்ள வேண்டுமென வலியுறுத்தப்படுவதற்கான 
காரணம்‌, அவை 

(1) உடல்‌, உள ஆரோக்கியத்திற்கு உகந்தவையாகும்‌. 

(2) உடல்‌ வளர்ச்சிக்கு அவசியமாகும்‌. 

(3) ஷரீஆவால்‌ வலியுறுத்தப்பட்டுள்ளமையாகும்‌. 

(4) சுத்தமும்‌ சுகாதாரமுமிக்கவையாகும்‌. 

(5) சக்தியும்‌ சுவையுமிக்கவையாகும்‌. 


“முஅவ்விததைன்‌' என அழைக்கப்படும்‌ சூராக்களாவன, 

(1) சூரா யாஸீன்‌, சூரா பகரா என்பனவாகும்‌. (2) சூரா நாஸ்‌, சூரா பலக்‌ என்பனவாகும்‌. 

(3) சூரா பகரா, சூரா ஆலஇம்ரான்‌ என்பனவாகும்‌. (4) சூரா கஹ்பு, சூரா முஸம்மில்‌ என்பனவாகும்‌. 
(5) சூரா பாதிஹா, சூரா பகரா என்பனவாகும்‌. 


“வாலிபர்களே! உங்களில்‌ வசதிபடைத்தவர்கள்‌ திருமணம்‌ செய்துகொள்ளவும்‌. ஏனெனில்‌ அது பார்வையைக்‌ 
கட்டுப்படூத்தவும்‌ கற்பைப்‌ பேணவும்‌ சிறந்ததாகும்‌. வசதியற்றவர்கள்‌ நோன்பு நோற்பது அவர்களுக்குப்‌ 
பாதுகாப்பானதாகும்‌.” என்பது, 

(1) அல்‌-குர்‌ஆனின்‌ கூற்றாகும்‌. 2) ஒரு ஸஹாபியின்‌ கூற்றாகும்‌. 

(3) நபி (ஸல்‌) அவர்களது கூற்றாகும்‌. (4) ஒரு இமாமின்‌ கூற்றாகும்‌. 

(5) ஒரு சூபி ஞானியின்‌ கூற்றாகும்‌. 


பின்வருவனவற்றுள்‌ தொழுகையின்‌ மூலம்‌ ஒருவருக்கு கிடைக்கும்‌ ஆன்மீக பயன்பாடுகளில்‌ ஒன்று 
(1) இறையருள்‌ (2) உடல்‌, உடை சுத்தம்‌ 

(3) ஆரோக்கிய வாழ்வு (4) நேரமுகாமைத்துவப்‌ பயிற்சி 

(5) தலைமைத்துவ கட்டூப்பாட்டுக்கான பயிற்சி 


குர்‌ஆனியக்‌ கலைகளுடன்‌ தொடர்பான “முதஷாபிஹாத்‌' என்பது பற்றிய சரியான கூற்று 
(1) பொருள்‌ தெளிவான அல்‌-குர்‌ஆன்‌ வசனங்கள்‌ 

(2) பல பொருள்களுக்கு இடம்பாடான அல்‌-குர்‌ஆன்‌ வசனங்கள்‌ 

(3) சட்டம்‌ மாற்றப்பட்ட அல்‌-குர்‌ஆன்‌ வசனங்கள்‌ 

(4) சூராக்களின்‌ ஆரம்பத்தில்‌ இடம்பெறும்‌ தனி எழுத்துக்கள்‌ 

(5) அகீதா தொடர்பான அல்‌-குர்‌ஆன்‌ வசனங்கள்‌ 


மகாவம்சத்தில்‌ குறிப்பிடப்படும்‌ “யவனர்‌' எனும்‌ பதம்‌ அரபு மக்களையே சுட்டிக்காட்டூகிறது, எனக்‌ குறிப்பிடும்‌ 
மகாவம்ச மொழிபெயர்ப்பாளர்‌, 

(1) அலெக்ஷாந்தர்‌ ஜோன்ஸ்டன்‌ ஆவார்‌. (2) கலாநிதி பாலேந்திரா ஆவார்‌. 

(3) வில்லியம்‌ மூர்‌ ஆவார்‌. (4) வில்லியம்‌ ஹைகர்‌ ஆவார்‌. 

(5) சீன யாத்திரிகர்‌ பாஹியன்‌ ஆவார்‌. 


[பக்‌. 5 ஐப்‌ பார்க்க 


Download Past Papers at : www.freebooks.|k 





AL/2019/44/T-I (OLD) -5- 


























33. இறை வழிகாட்டலான வேதத்தையும்‌ ஸுஹுபையும்‌ பெற்றுக்கொண்ட இறைத்தூதர்‌, 

(1) மூஸா (அலை) ஆவார்‌. (2) ஈஸா (அலை) ஆவார்‌. 

(3) தாவூத்‌ (அலை) ஆவார்‌. (4) இப்ராஹீம்‌ (அலை) ஆவார்‌. 

(5) நூஹ்‌ (அலை) ஆவார்‌. 

34. ஷரீஆவின்‌ அடிப்படையில்‌ குற்றங்களுக்கு தண்டனை வழங்கும்போது கவனத்திற்கொள்ளவேண்டிய விடயம்‌ 

தொடர்பான பின்வரும்‌ கூற்றுகளுள்‌ பிழையானது 

(1) தண்டனை பொருத்தமானதாக காணப்படல்‌ 

(2) தண்டனை சட்டரீதியானதாக காணப்படல்‌ 

(3) தண்டனை குற்றங்களைப்‌ பொறுத்து வேறுபடல்‌ 

(4) தண்டனை வழங்கும்போது குற்றமிழைத்தவரின்‌ அந்தஸ்து, பதவி போன்றவற்றை கவனத்திற்‌ 
கொள்ளல்‌ i 

(5) தண்டனை சமூகப்‌ பாதுகாப்பை இலக்காகக்‌ கொண்டிருத்தல்‌ 









35. பின்வருவனவற்றுள்‌ நபிமார்களிடம்‌ இருக்கக்கூடாத பண்புகளை உள்ளடக்கிய தெரிவு யாது? 

(1) கியானத்‌, கித்பு, கித்மான்‌, பதானத்‌ (2) தப்லீக்‌, பலாதத்‌, கியானத்‌, கித்பு 

(3) கித்மான்‌, கித்பு, கியானத்‌, சித்கு (4) பலாதத்‌, கியானத்‌, கித்பு, பதானத்‌ 

(5) பலாதத்‌, கியானத்‌, கித்பு, கித்மான்‌ 

36. “அய்யாமுத்‌ தஷ்ரீக்‌' என்பது, 

(1) முஹர்ரம்‌ மாதம்‌ பிறை 9, 10, 11 ஆகும்‌. (2) ஷ..பான்‌ மாதம்‌ பிறை 11,12, 13 ஆகும்‌. 
(3) துல்ஹஜ்‌ மாதம்‌ பிறை 11, 12, 13 ஆகும்‌. (4) ரபீஉல்‌ அவ்வல்‌ மாதம்‌ பிறை 13, 14, 15ஆகும்‌. 
(5) ரஜப்‌ மாதம்‌ பிறை 28, 29, 30 ஆகும்‌. 


37. இமாம்‌ புஹாரி (ரஹ்‌) அவர்களின்‌ ஆசிரியர்களுள்‌ ஒருவர்‌ 

(1) இமாம்‌ அபூதாவூத்‌ (ரஹ்‌) (2) இமாம்‌ அஹ்மது இப்னு ஹன்பல்‌ (ரஹ்‌) 

(3) இமாம்‌ நஸாஈ (ரஹ்‌) (4) முஹம்மது இப்னு அஹமது மரூஸி (ரஹ்‌) 
(5) இமாம்‌ தபராணி (ஹ்‌) 


@ 38 தொடக்கம்‌ 41 வரையுள்ள ஒவ்வொரு வினாவிலும்‌ X,Y என்னும்‌ நிரல்களின்‌ கீழ்‌ தரப்பட்டுள்ள தகவல்கள்‌ 
ஏதேனும்‌ ஒரு வகையில்‌ ஒன்றுடன்‌ ஒன்று தொடர்புபட்டவை. அதன்படி X நிரலில்‌ உள்ளவற்றுக்கேற்ப 
Y நிரலை ஒழுங்குபடூத்தும்போது பொருத்தமாக அமையும்‌ சேர்மானத்தைத்‌ தெரிவு செய்க. 










38. 













அ el 


(1) ABCD (2) BCDA (3) CBAD (4) DBAC (5) DCAB 


















(1) ADCB (2) BCAD (3) BDCA (4) DABC (5) DCBA 


fs ௮ - 4. 2. அ ட ட்டி 
C - திருமணத்தின்போது மணமகன்‌ வழங்கும்‌ விருந்து 
ற - திருமணத்தின்போது மனைவிக்கு கணவன்‌ வழங்கும்‌ பரிசு 


(1) ACBD (2) BADC 






























(4) CDAB (5) DACB 
[பக்‌. 6 ஐப்‌ பார்க்க 





(3) BCAD 


Download Past Papers at : www.freebooks.|k 





AL/2019/44/T-I (OLD) -6- 


(1) கிலாபத்‌ A - அற்புதம்‌ 





(11) இபாதத்‌ B - பூமியை வளப்படுத்தல்‌ 


C- பிரதிநிதித்துவம்‌ 
D - வணக்கம்‌ 


(1) ACDB 2 ADBC 3) BDCA (4) CDAB (5) DBCA 





“ஸஹீபா ஸாதிகா” என்ற ஹதீஸ்‌ தொகுப்பை திரட்டிய நபித்தோழர்‌, 

(1) அப்துல்லாஹ்‌ இப்னு உமர்‌ (ரலி) ஆவார்‌. (2) அம்ரு இப்னுல்‌ ஆஸ்‌ (ரலி) ஆவார்‌. 
(3) ஸ..து இப்னு அபீவக்காஸ்‌ (ரலி) ஆவார்‌. (4) அனஸ்‌ இப்னு மாலிக்‌ ரஹ்‌) ஆவார்‌. 
(5) ஸுபைர்‌ இப்னுல்‌ அவாம்‌ (ரலி) ஆவார்‌. 


இமாம்‌ முஸ்லிம்‌ (ரஹ்‌) அவர்கள்‌ பிறந்த ஆண்டு 
(1) ஹி: 204 (2) ஹி: 205 (3) ஹி : 206 (4) ஹி : 207 (5) ஹி: 208 


இஸ்லாமிய முக்கிய கடமைகளுள்‌ உம்ராவில்‌ இடம்பெறாத ஒரு செயல்‌ 
(1) இஹ்ராம்‌ (2) தவாப்‌ (3) ஸஃயு (4) ஹல்க்‌ (5) அறபாவில்‌ தரித்தல்‌ 


45 தொடக்கம்‌ 50 வரையிலான வினாக்களில்‌ இரண்டு வகையான கூற்றுகள்‌ தரப்பட்டுள்ளன. ஒவ்வொரு 
வினா தொடர்பாகவும்‌ தரப்பட்டுள்ள சோடிக்கூற்றுகளுக்கு பின்வரும்‌ (1), (2), (3), (4), (5) என்பவற்றில்‌ Wat 
பொருத்தமானதை தெரிவுசெய்து அதன்‌ இலக்கத்தைக்‌ குறிப்பிடுக. 


இரண்டாம்‌ கூற்று 


(4) 


சரியாக இருப்பதுடன்‌ முதலாம்‌ கூற்றை மேலும்‌ விபரிக்கின்றது 
முதலாம்‌ கூற்று இரண்டாம்‌ கூற்று 


வாஸிலுப்னுல்‌ அதா, இமாம்‌ ஹஸனுல்‌ பஸரியின்‌ | மு..தஸிலாக்கள்‌ அல்‌-குர்‌ஆன்‌, சுன்னாவின்‌ 
ஆசிரியராவார்‌. கருத்துக்களை முதன்மைப்படுத்துகின்றனர்‌. 
ஆண்கள்‌ வெள்ளி மோதிரம்‌ அணிவதில்‌ | தீங்கிழைக்க வரும்‌ பிராணிகளையும்‌ தீயினால்‌ 
தவறில்லை. சுட்டெரிப்பதை ஷரீஆ தடைசெய்கின்றது. 

47. | முதவாதிரான ஹதீஸ்கள்‌ நம்பகமானவைகளாகும்‌. | ஹஸன்‌ தரத்திலுள்ள ஹதீஸ்களை ஆதாரமாகக்‌ 

கொள்ள முடியாது. 

இஸ்லாமிய பொருளாதாரக்‌ கோட்பாடூ। கியாஸும்‌ ஸஹாபாக்களது இஜ்மாவும்‌ சம 
தெய்வீகமானதாகும்‌. தரத்தில்‌ நோக்கப்படுகின்றன. 
‘ogy ஐ ஒரு சட்ட மூலாதாரமாக கொள்ள | ஹராத்திற்கு வழிவகுப்பவைகளும்‌ ஹராம்‌ 
முடியாது. ஆகும்‌. 


மக்காவிலுள்ள சந்தை நிலவரங்களைக்‌ | மதீனாவிலுள்ள சந்தை நிலவரங்களைக்‌ 
கண்காணிப்பதற்காக ஸாத்‌ இப்னு ஸாத்‌ அல்‌ஆஸ்‌ | கண்காணிப்பதற்காக உமர்‌ (ரலி) அவர்கள்‌ 
(ரலி) என்பவர்‌ நியமிக்கப்பட்டிருந்தார்கள்‌. நியமிக்கப்பட்டிருந்தார்கள்‌. 





Download Past Papers at : www.freebooks.|k 





AL/2019/44/T-I1 (OLD) 5808 
ட © GODO HEB முழுப்‌ பதிப்புரிமைய/டையது / All Rights Reserved] N 


(cro ee பழைய iA Old Syllabus) 
3 0 Ba 0650060985 ௫ em mo 06505௧0666 


206௫௫6 ௫ ஒல Sma 06556 5 OY ததத 12 
திணைக்களம்‌ இலங்கைப்‌ ப 2 ரம்‌ ங்கை திணைக்களம்‌ இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ 
ions, Sri Lanka Department ரி wT "திணைக்களம்‌: Sri Lanka Department of Examinations, Sri Lanka 


ல்ல இ 608) 8600 6 க கல] 0650060968 E 606) Imo 0666606665 
கைப்‌ ULF திணைக்களம்‌ ப... ரப்‌ DD படப்பட இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ 








































































































06.08.2019 / 0830 - 1140 











Islam 




















Sasa 10 8 
மூன்று மணித்தியாலம்‌ மேலதிக வாசிப்பு நேரம்‌ - 10 நிமிடங்கள்‌ 
Three hours Additional Reading Time 10 minutes 








வினாக்களைத்‌ தெரிவுசெய்வதற்கும்‌ விடை எழுதும்போது முன்னுரிமை 
தப்‌ பயன்படுத்துக. 


வினாப்பத்திரத்தை வாசித்து, 
வழங்கும்‌ வினாக்களை ஒழுங்கமைத்துக்‌ கொள்வதற்கும்‌ மேலதிக வாசிப்பு நேரத்‌ 













அறிவுறுத்தல்கள்‌ : 
க பகுதி 1 இலிருந்து இரண்டு வினாக்களையும்‌ பகுதி 11 இலிருந்து மூன்று வினாக்களையும்‌ தெரிவுசெய்து, 
எல்லாமாக ஐந்து வினாக்களுக்கு விடை எழுதுக. 


% ஒவ்வொரு வினாவுக்கும்‌ 20 புள்ளிகள்‌ உரித்தாகும்‌. 


பகுதி I 


பின்வரும்‌ சோடிச்‌ சொற்களுக்கிடையிலான வேறுபாட்டை எடுத்துக்காட்டூக. 





(1) ஈமான்‌ முஜ்மல்‌ - ஈமான்‌ முபஸ்ஸல்‌ 


(ii) மக்கி வசனம்‌ - மதனி வசனம்‌ 






Gii) முதவாதிர்‌ - ஆஹாத்‌ 







(iv) அக்லாக்‌ - முஆமலாத்‌ 















(1) “தக்வா' என்பதனை வரைவிலக்கணப்படுத்துக. 

Gi) ஒரு முஸ்லிமின்‌ வாழ்வில்‌ தக்வா பெறும்‌ முக்கியத்துவம்‌ பற்றி அல்‌-குர்‌ஆன்‌, ஸுன்னாவின்‌ ஆதாரங்களை 
அடிப்படையாகக்‌ கொண்டூ விளக்குக. 

(iii) ஒரு முஸ்லிம்‌ தனது அன்றாட வாழ்க்கையில்‌ தக்வாவைக்‌ கடைப்பிடிப்பதால்‌ கிடைக்கும்‌ நன்மைகள்‌ 
ஐந்தினைக்‌ குறிப்பிட்டு, அவற்றை சுருக்கமாக விளக்குக. 

(iv) ஒரு முஸ்லிமின்‌ ஆன்மீக வாழ்வுக்குத்‌ தடையாக அமையும்‌ ஐந்து விடயங்களை சுருக்கமாக 

விளக்குக. 





(0) பர்ளு ஜன்‌, பர்ளுகிபாயா ஆகிய ஒவ்வொன்றையும்‌ உதாரணங்களுடன்‌ விளக்குக. 
(ii) இபாதாவின்‌ நோக்கங்கள்‌ ஐந்தினை விளக்குக. 


(iii) மனித வாழ்வின்‌ அனைத்து செயற்பாடுகளும்‌ இபாதத்தாக அமைவதற்கு தேவையான நிபந்தனைகள்‌ 
ஐந்தினைச்‌ சுருக்கமாக விளக்குக. 


(iv) ஒரு முஸ்லிம்‌ ஸகாத்தை நிறைவேற்றுவதால்‌ கிடைக்கும்‌ சமூகப்‌ பயன்பாடுகள்‌ ஐந்தினைச்‌ சுருக்கமாக 
விவரிக்குக. 


[பக்‌. 2 ஐப்‌ பார்க்க 


Download Past Papers at : www.freebooks.|k 





AL/2019/44/T-TI (OLD) -2- 





பகுதி 11 


4. (i) இஸ்லாம்‌, வாழ்வாதாரத்துக்காக உழைப்புக்கு வழங்கியுள்ள முக்கியத்துவத்தை அல்‌-குர்‌ஆன்‌, 
ஸுன்னாவின்‌ ஆதாரங்களை அடிப்படையாகக்‌ கொண்டு விளக்குக. 


Gi) ஒரு முஸ்லிம்‌ தனது அயல்‌ வீட்டாருடன்‌ பேணவேண்டிய உறவுமுறை பற்றிய இஸ்லாத்தின்‌ 
போதனைகளை விவரிக்குக. 
5. டு “இஜ்திஹாதின்‌ வாயில்‌ மூடப்பட்டது.” என்ற சிந்தனை வளர ஏதுவான காரணங்களை விளக்குக. 
(ii) “தக்லீத்‌' சிந்தனையினால்‌ இஸ்லாமிய சமூகத்தில்‌ ஏற்பட்ட பாதக விளைவுகளை ஆராய்க. 


6. (i) இஸ்லாத்தில்‌ குடூம்ப வாழ்வின்‌ முக்கியத்துவம்‌ பற்றி அல்‌-குர்‌ஆன்‌, ஹதீஸ்‌ என்பவற்றின்‌ ஆதாரங்களை 
அடிப்படையாகக்‌ கொண்டூ விளக்குக. 


(ii) ஒரு முஸ்லிம்‌ தனது மனைவியை தலாக்‌ சொல்வதனால்‌ ஏற்படும்‌ குடும்ப, சமூக ரீதியான பாதிப்புகளை 
விவரிக்குக. 


7. நபி (ஸல்‌) அவர்களது காலத்தில்‌ இஸ்லாத்தின்‌ வளர்ச்சிக்கு பின்வருவன ஆற்றிய பங்களிப்பை ஆராய்க. 


(அ) மஸ்ஜிதுந்‌ நபவி 
(ஆ) நபி (ஸல்‌) அவர்கள்‌ செய்துகொண்ட உடன்படிக்கைகள்‌ 


8. பின்வரும்‌ தலைப்புக்களை விளக்குக. 
(1) மனித வாழ்வு பற்றிய இஸ்லாமியக்‌ கண்ணோட்டம்‌ 


(ii) முஸ்லிம்கள்‌ பிற சமூகங்களுடன்‌ நல்லுறவைப்‌ பேண வேண்டியதன்‌ அவசியம்‌ 


Download Past Papers at : www.freebooks.|k 





Dear students! 

We have Past Papers and 
Answers (Marking 
Schemes), Model Papers 
and Note books for 
English, Tamil and Sinhala 


Medium). 


Please visit : 
www.freeboolks.Ik 


or click on this page to vist our site! 





